( C ) 


தமிழ்நாடு அரசு 

2009 


[ Regd . No . TNICCN / 467 /2009 - 11 . 
(விலை : ரூ . 0 . 80 காசு 


* 


ப் 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


யே வெல்லு 


ல்லும் 


எண் 25 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜூலை 1 , 2009 
ஆனி 17 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040 


பகுதி II - பிரிவு 1 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறை 

அறிவிக்கை 


[ அரசாணை (நிலை) எண் 15 , கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறை , நாள் : 24 பிப்ரவரி 2009. ) 


புதுடில்லி , மத்திய அரசின் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தில் 31 - 12 - 2008ஆம் நாளன்று உருவாகி , 
31 - 12 - 2008ஆம் நாளிட்ட இந்திய அரசிதழின் சிறப்பு வெளியீட்டில் பாகம் II , பிரிவு 3 , உட்பிரிவு (i)- ல் வெளியிடப்பட்ட 
( ஆங்கிலத்தில் ) கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் அறிவிக்கை , பொதுமக்களின் தகவலுக்காக இதனால் 
மீண்டும் வெளியிடப்படுகிறது . 


G .S . R .2( E ) - 1955ஆம் ஆண்டு இன்றியமையாப் பொருட்களின் சட்டத்தின் ( 10 /1955 ) 3ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு , மத்திய அரசு 1993ஆம் ஆண்டு மண்ணெண்ணெய் ஆணையில் ( பயன்பாட்டை கட்டுப்படுத்துதல் மற்றும் 
உச்ச வரம்பு விலையை நிர்ணயித்தல் ) மேற்கொண்டும் திருத்தம் செய்வதற்காக , கீழ்க்காணும் ஆணையை இதனால் இயற்றுகிறது , 
அவையாவன: 


1 . (1) இந்த ஆணை , 2008ஆம் ஆண்டு மண்ணெண்ணெய் ( பயன்பாட்டை கட்டுப்படுத்துதல் மற்றும் உச்சவரம்பு விலையை 
நிர்ணயித்தல் ) ஆணை எனப் பெயர்பெறும் . 


( 2 ) இது , அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


2 . 1993ஆம் ஆண்டு மண்ணெண்ணெய் (பயன்பாட்டைக் கட்டுப்படுத்துதல் மற்றும் உச்சவரம்பு விலையை நிர்ணயித்தல் ) 
ஆணையில் , 


(1) பகுதி 2 - ல் (a ) இனம் ( ga ) விட்டுவிடப்பட வேண்டும் . 

(b ) இனம் (ka ) விட்டுவிடப்பட வேண்டும் . 


( 2 ) பகுதி 8 A விட்டுவிடப்பட வேண்டும் . 


[ 1 ] 


II - 1-( 25 ) ( Sup - T ) 


3 . பகுதி 9 - ன் துணைப்பகுதி (a)-ல் " மண்ணெண்ணெயில் மார்க்கரின் அளவை நிர்ணயம் செய்வதற்காக , மண்ணெண்ணெயின் 
மாதிரியைப் பெற்று , சோதனைக் கருவியின் உதவியுடன் சோதனை செய்தல் " என்ற சொற்கள் விட்டுவிடப்படவேண்டும் . 
குறிப்பு: - முதன்மை ஆணை , இந்திய அரசிதழில் வெளியிடப்பட்டு ( காண்க எண் G .S .R .584( E ) நாள் : 2 - 9- 1993 ) பின்னர் 

திருத்தியமைக்கப்பட்டது . 


காண்க: 


(1 ) எண் 


G . S . R . 509 ( E ) நாள் 19 - 6 - 1995 


( 2 ) எண் G . S .R . 126 ( E ) நாள் 8 - 3 - 1996 
(3 ) எண் G .S .R . 638 (E ) நாள் 21 -10 -1998 
( 4 ) எண் G . S .R . 105 ( F ) நாள் 22 - 2 - 2001 
(5 ) எண் G .S.R . 405 (F ) நாள் 6 - 7 - 2006 
(6 ) எண் G . S . R . 19 ( E ) நாள் 12 - 1 - 2007 


(ஆளுநரின் ஆணைப்படி மீண்டும் வெளியிடப்பட்டது .) 


கே . சண்முகம் , 

அரசுச் செயலாளர் , 
கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை . 


(தமிழாக்கம் ) 


தி . வைரவசுந்தரம் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 
செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


